Kerala Gazette No. 25 dated 19th June, 2012 . 
PART I 


Section iii 


GOVERN 


அருகரி 


பல் 


OF KERAL 


0 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஜி ) துறை 

அறிக்கை 
9227 / ச . இ . ஜி . 2 / 2010 / சட்ட ம் . 

2011 ஜனவரி 23 
திருவனந்தபுரம் , - 

1932 மாகம் 3. 


எண் 


2011 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 
கெ . மதுசூதனன் நாயர் , 
சிறப்புச் செயலர் (சட்டம்) . 


2011- ன் அவசரச்சட்டம் எண் 8 
2011- ன் கேரள மாநில உயர்கல்வி அதிகார குழுமம் 

(திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியொன்றாம் ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


2007 - ன் கேரள மாநில உயர்கல்வி அதிகாரகுழும சட்டத்தை திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 


முகவுரை. - 2010- ன் கேரள மாநில உயர்கல்வி அதிகாரகுழுமம் (திருத்த ) 
அவசரச்சட்டம் (2010 - ன் 21 ) 2010 ஜூன் 7ஆம் நாள் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டதாலும் ; 


G . 23 / 2012 /DTP . 


2010 ஜூன் 28ஆம் தேதி தொடங்கி 2010 ஜூலை 29ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரில் மேற்கூறிய 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் 
முடியாமல் போனதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக 2010 - ன் கேரள 
மாநில உயர் கல்வி குழுமம் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 46 ) 
2010 ஆகஸ்ட் 8ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்டதாலும் ; 

2010 டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கி 2011 ஜனவரி 3ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவையின் 16வது கூட்டத்தொடரில் 
மசோதா எண் 390- ன் பன்னிரண்டாவது கேரள சட்டசபையில் வெளியிடப்பட்டது 
என்றாலும் மேற்கூறிய அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு 
சட்டம் கொண்டவருவதற்குரிய ஒரு மசோதாவை தாக்கல் செய்வதற்கு , ம் , 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

இந்திய அரசியலமைப்பு 213வது விதிதொகுப்பின் உட்பிரிவு (2) - ன் , 
துணை உட்பிரிவு ( எ ) - ன் அடிப்படையில் மேற்கூறிய அவசரச்சட்டம் 
2010- ன் கேரள மாநில உயர்கல்வி அதிகாரகுழும (திருத்த ) அவசரச் சட்டம் 
(2010- ன் 46) 2011 பெப்ருவரி 1ஆம் தேதி அமலில் இருந்து நின்றுவிடுவதாலும் ; 

மேற்கூறிய அவசரச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நிலைநிறுத்தாவிடில் 
இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் 
தாம் துரித நடவடிக்கை எடுக்கத்தேவையான சூழ்நிலைகள் நிலவில் உள்ளன 
என கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதிதொகுப்பின் 
உட்பிரிவு (1)- ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைப் பயன்படுத்தி , கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பரம் செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த அவசரச்சட்டம் 2011 - ன் 
கேரள மாநில உயர்கல்வி அதிகாரகுழும (திருத்த ) அவசரச்சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது 2008 டிசம்பர் 29ஆம் தேதி அமலுக்கு வந்திருப்பதாகக் 
கருதப்படலாம் . 


2 . 2007 - ன் 22- வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலகட்டத்தில் , 2007 - ன் கேரள மாநில 
உயர்கல்வி அதிகார குழுமச்சட்டம் ( 2007 - ன் 22 ) (இதற்கு பிறகு முதன்மை 
சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 3 முதல் 6 வரை குறிப்பிட்டுள்ள 
திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலில் இருக்கும் . 
3 . பிரிவு 2- ல் திருத்தம் . - முதன்மை சட்டம் பிரிவு 2 - ல் , 

(i) உட்பிரிவு ( எ)- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , 
அதாவது : 

( எஎ ) “ உபதேச குழு " எனில் இந்த சட்டத்தில் பிரிவு 22 சி - ன் 
அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள உபதேசகுழு என பொருள்படும் ; 

(ii ) உட்பிரிவு ( ஜி ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

( ஜிஎ ) " படிப்புதவித்தொகை நிதி எனில் , சட்டத்தின் ( 22 )- பி பிரிவின் 
கீழ் உருவாக்கப்பட்டுள்ள கேரள மாநில உயர்கல்வி படிப்புதவித்தொகை 
எனப்பொருள்படும்; . 

(iii) உட்பிரிவு ( எஸ் ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( எஸ்எ) “ திட்டம் ” எனில் , உயர்கல்வி படிப்புதவித்தொகை நிதித் 
திட்டம் எனப்பொருள்படும் ; . 
4 . பிரிவு 4- ல் திருத்தம் . - (1) முதன்மை சட்டத்தின் பிரிவு 4- ல் , -- 

(i) துணைப்பிரிவு (1)-ல் , உட்பிரிவு ( டி )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு 
சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

“ ( இ ) தேவைப்படுகின்ற மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கவும் , 
அடிப்படை கல்வி பிரிவை ஊக்கப்படுத்தவும் செய்தல் , 

(ii ) துணைப்பிரிவு ( 2 ) - ன் உட்பிரிவு (1) - ல் , " உயர்கல்வி மற்றும் 
படிப்புதவித்தொகை மற்றும் இலவச உதவி தொகை " என்ற சொற்களுக்கு 
பதிலாக படிப்புதவித்தொகை இலவச உதவித்தொகை நல்குவதற்காக உயர்கல்வி 
படிப்பு உதவித்தொகைநிதி உருவாக்கவும் மற்றும் மேலாண்மை செய்தல் என்ற 
சொற்களை சேர்க்க வேண்டும் . 
5 . பிரிவு 17 - ல் திருத்தம். -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 17- ல் , -- 

( i) உட்பிரிவு ( பி ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது: 


“ ( பிபி ) சட்டத்தில் 22 ( பி ) பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள 
படிப்புதவித்தொகை நிதியை மேலாண்மை செய்யவும். ; 

(ii ) உட்பிரிவு ( டி ) - ல் “ குழுமத்தின் தணிக்கை அறிக்கை என்ற 
சொற்களுக்குப் பதிலாக “ குழுமத்தின் தணிக்கை அறிக்கை மற்றும் படிப்புதவித் 
தொகை நிதி " என்ற சொற்களை சேர்க்க வேண்டும் . 

6 . 22எ , 22பி , 22சி , 22டி மற்றும் 22இ போன்ற புதிய பிரிவுகள் 
சேர்த்தல். - முதன்மை சட்டத்தின் 22ஆம் பிரிவிற்கு பிறகு பின்வரும் பிரிவுகள் 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

" 22எ . கேரள மாநில உயர்கல்வி படிப்புதவித்தொகை நிதித்திட்டம் . -- 
(1) குழுமத்திற்கு அரசின் முன் ஒப்புதலோடும் மற்றும் அரசாங்க அறிக்கை 
வெளியீட்டில் விளம்பரம் செய்யப்பட்டும் கேரளத்தில் பல்கலைக்கழகத்தின் கீழ் 
வரும் பலவித பிரிவுகளில் உயர்கல்வி படிகின்ற மாணவர்களுக்கு அவர்களின் 
தகுதி , வருமானத்தின் அடிப்படையில் படிப்புதவித்தொகை நல்குவதற்காக 
" கேரள மாநில உயர்கல்வி படிப்புதவித்தொகை நிதித்திட்டம் என்ற பெயரில் 
ஒரு திட்டம் வகுக்கப்படலாம் . 

(2 ) இந்த சட்டத்திலும் அதன் கீழ் வரும் ஏற்பாடுகளுக்கும் விதிகளுக்கும் 
உட்பட்டு , இந்த திட்டத்தில் , பின்வரும் அனைத்தும் அல்லது ஏதேனும் 
காரியங்களுக்காக ஏற்பாடு செய்யலாம் , அதாவது : 

( எ ) நிதியிலிருந்து நிதி உதவி பெறுவகற்கான அடிப்படை தகுதி ; 

( பி ) தேவைப்படுகின்ற மாணவர்களுக்கு படிப்புதவித்தொகையோ , 
அல்லது அது போன்ற பிற நிதி உதவியோ நல்குவதற்கு ஆன வழிமுறை ; 

( சி ) நிதியை மேலாண்மை செய்வதற்கும் மற்றும் எந்தெந்த 
நோக்கங்களுக்காக நிதி பயன்படுத்துகின்றது என்பதும் ; 

( டி ) கணக்கு புத்தகங்களி நுடையவும் , பதிவேடுகளினுடையவும் , 
பராமரிப்பு முறைகளும் மற்றும் வருடக்கணக்குகளின் விவர அறிக்கையும் 
மற்றும் இருப்பு நிலை அறிக்கையும் தயாராக்கும் முறை ; 

( இ ) படிப்புதவித்தொகை நிதியின் கீழ் பணம் முதலீடு செய்வதும் , 
அதனை செயல்முறைப்படுத்தும் முறை ; 

( எஃப் ) கணக்குகள் தணிக்கை, தணிக்கை அறிக்கை மற்றும் வருட 
அறிக்கையையும் அரசிடம் ஒப்படைக்கும் முறை ; 

( ஜி ) திட்டத்தையும் , படிப்புதவித்தொகை நிதியையும் நிர்வகிப்பதற்கு 
தேவையான நபர்களையும் , அதிகாரிகளையும் நியமனம் செய்தல் ; 


( எச் ) நிர்வாகத்திற்கு தேவையான செலவுகள் , படிப்புதவித்தொகை 
நிதியின் தேவைக்காக நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் , அதிகாரிகள் மற்றும் 
தணிக்கையாளர்களின் ஊதியத்திற்கு தேவையான செலவுகளை செய்தல் ; 

( ஐ ) இந்த சட்டம் மற்றும் இந்த திட்டத்தின் கீழ்வரும் நிதித்தொகையின் 
தேவைகளுக்கு செயல்முறை கொடுப்பதற்கு தேவையானதோ அல்லது அது 
தொடர்பான காரியங்களின் அத்தியாவசிய தேவைகள் அல்லது செலவுகள் ; 

22பி . கேரள மாநில உயர்கல்வி படிப்புதவித்தொகைநிதி உருவாக்குதல் :-- 
(1) “ தேவையுள்ள மாணவர்களுக்கு நிதி உதவி நல்குவதற்கும் , அடிப்படைக்கல்வி 
பிரிவு களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் " கேரள மாநில உயர் கல்வி 
படிப்புதவித்தொகை நிதி என்ற பெயரில் ஒரு நிதித்தொகை அழைக்கப்படலாம் . 

( 2) அந்த நிதியில் , 

( எ ) மத்திய - மாநில அரசிடமிருந்து கிடைக்கும் நன்கொடை , மானியம் , 
கடன் , முண்பணம் முதலானவைகளும் ; 

( பி ) கல்வியுடனும் , மனித இனத்தின் அடிப்படை காரியங்களுடன் 
தொடர்புடைய , சட்டபூர்வமான அல்லது சட்டப்படி அல்லாத அமைப்பு 
அல்லது ஏதேனும் அரசாங்கமல்லாத அமைப்புகளிலிருந்து கிடைக்கும் 
நன்கொடை அல்லது பங்களிப்பு ; 

(சி ) தனிப்பட்ட நபரோ அல்லது மற்ற தனியார் அல்லது பொது 
அறக்கட்டளை அமைப்புகளோ நல்குகின்ற நன்கொடை அல்லது மானியம் ; 

( டி ) அரசு ஒப்புதலோடு கிடைக்கப்பெறும் அதுபோல் உள்ள பிற 
தொகைகள் ; 

(3 ) இந்த மற்றும் அதன் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டம் , விதிகள் மற்றும் 
திட்டத்தின் தேவைகள் மற்றும் அதன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிர்வாகக் 
குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட படிப்புதவித்தொகையை மேலாண்மை செய்ய 
வேண்டும் . 

( 4 ) நிதியின் ஒரு பாகமாக உள்ள எல்லா பணமும் கருவூலத்திலோ 
அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலோ அல்லது அதைப்போன்ற அரசு 
தீர்மானிக்கும் நிதி நிறுவனங்களிலோ வைப்புத் தொகையாக்க வேண்டும் . 

( 5 ) நிதி நிர்வாகக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு திட்டத்தில் 
குறிப்பிடப்படலாமெனும் அத்தகைய முறையில் நிர்வாகக் குழுவிலோ அல்லது 
நிர்வாகக்குழுவால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஒரு நபரோ நிதியின் 
செயல்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் . 


22சி . அறிவுரைக்குழுவின் உருவாக்கம் . -- (1) அரசுக்கு , அரசிதழ் அறிக்கை 
வழியாக இந்த சட்டம் மற்றும் அதன் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகள் மற்றும் 
திட்டங்களின் நிபந்தனைகளுக்குட்பட்டு ஊக்கத்தொகை நிதியின் ஆட்சி நிர்வாகம் 
மற்றும் நிதிக்கு பணத்தை சேகரிப்பது சம்பந்தப்பட்டும் நிதியின் செயல்பாடு 
போன்றவை சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களிலும் குழுவிற்கு அறிவுரை 
நல்குவதற்காக ஒரு அறிவுரை நல்குவதற்காக ஒரு அறிவுரைக்குழுவை 
உருவாக்கலாம் ; 

(2 ) கேரள ஆளுநர் அவரின் பதவி இடத்தின்படி அறிவுரைக்குழுவின் 
தலைமைக்காப்பாளராகவும் மற்றும் கேரள முதலமைச்சர் , அவரின் பதவி 
இடத்தின்படி அறிவுரை குழுவின் காப்பாளராகவும் இருப்பார் ; 

(3 ) அறிவுரை குழுவின் அரசால் பெயர் நியமனம் செய்யப்படலாமெனும் 
அத்தகைய முறையிலான எண்ணிக்கையுடைய அலுவல் உறுப்பினர்களும் 
அரசு சாராத அமைப்புளின் உறுப்பினர்களிடமிருந்து சிறந்த கல்வி அறிஞர்கள் , 
மனித நேயர்கள் , சிறந்த தொழிலதிபர்கள் கலாச்சாரச்செயல்பாட்டாளர்கள் 
அரசியல் தலைவர்கள் , சமூக சேவகர்கள் போன்ற அலுவலால் அல்லாத 
உறுப்பினர்களும் உட்படுவர் , அதாவது: 

( எ ) உயர்கல்வியின் பொறுப்புடைய . .. தலைவர் 
அமைச்சர் 

( அலுவல் சார்ந்த ) 
( பி ) கேரள மாநில உயர்கல்வி குழுமத்தின் ... உபதலைவர் 
துணைத்தலைவர் 

( அலுவல் சார்ந்த ) 
( சி ) அரசு உயர்கல்வித்துறையின் செயலர் ... உறுப்பினர் 

( அலுவல் சார்ந்த ) 
( டி ) கேரள மாநில உயர்கல்வி குழுமத்தின் ... குழுத்தலைவர் 
செயலர் -உறுப்பினர் 

( அலுவல் சார்ந்த ) 
எனினும் , அறிவுரைக்குழுவின் மொத்தம் உறுப்பினர்களின் எண் 
ணிக்கை எப்போதும் முப்பத்தைந்திற்கு கூடுதல் ஆகக்கூடாது . 

( 4 ) நியமிக்கப்பட்ட உறுப்பினர் அரசால் விரும்பும் காலம்வரை 
பதவியில் நீடிக்கலாம் . 

எனினும் , நியமிக்கப்பட்ட உறுப்பினரின் பதவி எந்த ஒரு காரணத்தாலும் 
நியதிக்கப்பட்ட தேதி முதல் மூன்று வருடத்திற்கு கூடுதலாகக்கூடாது . 

( 5 ) அறிவுரைக் குழுவின் ஒரு உறுப்பினர் அதன் தலைவருக்கு எழுத்து 
மூலமாக அறிவித்தபின் குழுவில் இருந்து உறுப்பினர் பதவியை இராஜினாமா 
செய்யலாம் . 


என்றாலும் , தலைவர் இராஜினாமாவை ஏற்று அந்த உறுப்பினருக்கு 
எழுத்து மூலம் அறிவிப்பு நல்கும்வரை இந்த இராஜினாமா நடைமுறையில் 
வராது ; 


7 


( 6) அறிவுரைக் குழுவிற்கு அதன் செயல்பாடுகள் ஒழுங்குமுறைபடுத்து 
வதற்குரிய அதிகாரம் உண்டு . 

22டி . கணக்குகள் மற்றும் தணிக்கை. -- நிர்வாகக்குழு திட்டத்தில் 
குறிப்பிட்டுள்ள படிவத்திலும் முறையிலும் படிப்புதவித்தொகை நிதியின் 
கணக்குகள் சம்பந்தப்பட்ட கணக்கு புத்தகங்களை பராமரிக்கவும் கணக்குகளின் 
ஒரு வருட அறிக்கை மற்றும் இருப்பு நிலை அறிக்கை தயாராக்கவும் 
வேண்டும் . 

( 2 ) படிப்பதவித்தொகை நிதியின் கணக்குகளை அரசு நியமிக்கும் 
அத்தகைய தணிக்கையாளர்கள் தணிக்கை செய்யவேண்டும் . மற்றும் தணிக்கை 
செய்த கணக்குகளின் ஒரு அறிக்கையை நிர்வாகக்குழு குழுமத்தின் ஒப்புதல் 
பெறுவதற்காக சமர்ப்பிக்க வேண்டும் . 

( 3) தணிக்கை செய்ததும் , ஆட்சி குழுவின் ஒப்புதல் பெற்றதுமான 
படிப்புதவித்தொகை நிதியின் கணக்குகளும் படிப்புதவித்தொகை நிதியின் ஆட்சி 
நிர்வாகத்தை குறித்துள்ள வருட அறிக்கையும் அரசுக்கும் ஆட்சிக்குழுவிற்கும் 
வருடந்தோறும் அனுப்பிவைக்க வேண்டும் . 

( 4 ) துணைப்பிரிவு ( 3)- ன் அடிப்படையில் உள்ள தணிக்கை செய்த 
கணக்குகளின் அறிக்கையும் , வருட அறிக்கையும் கிடைத்தவுடன் உடனடியாக 
அரசு அதனை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகொண்டிருந்தால் 
அவையின் முன்பாகவோ அப்போது கூட்டத்தொடர் நடைபெறாவிட்டால் 
அறிக்கை கிடைத்த பின்வரும் முதல் கூட்டத்தொடரிலோ அவையின் முன்பாக 
வைக்க வேண்டும் . 

22இ . குழுவிற்கு அறிவுரை நல்குவதற்குரிய அரசின் அதிகாரங்கள் -- 
படிப்புதவித்தொகை நிதியை சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்கும் 
மற்றும் செயல்படுத்துவதற்கும் தேவையான பொதுவான அறிவுரைகளை 
அரசாங்கம் , குழுவிற்கு நல்கலாம் . 

7 . செல்லுபடியாதல் . -- படிப்புதவித்தொகை நிதித்திட்டத்தின் செயல் 
பாட்டிற்காக 2008 டிசம்பர் 29ஆம் தேதி வெளிவந்த ஜி . ஒ . ( எம்எஸ் .) 
எண் 176 /2008 / பொது கல்வித்துறை பதிப்பு எண்ணாக அரசு வெளியிட்ட உயர்கல்வி 
படிப்புதவித்தொகை நிதித்திட்டத்தின் 22எ பிரிவின்படி செல்லதக்கதாக 
வெளியிடப்பட்டுள்ளதாக கருதப்பட வேண்டியதும் 2008 டிசம்பர் 29ஆம் 
தேதியும் , அதன்பிறகு 2010 - ல் கேரள மாநில உயர்கல்வி குழுமத்தின் ( 2010 - ன் 21 ) 
திருத்த சட்டம் வெளியிடப்பட்டுள்ள தேதி வரையும் தொடர்ந்து திட்டத்தின் 
கீழ் குழுமம் நடைமுறைப்படுத்தியுள்ள எல்லா நடவடிக்கைகளும் இந்த 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்டுள்ள முதன்மைச்சட்டத்தின்கீழ் 
செல்லதக்கதாக கருதப்பட வேண்டியதும் , மேற்குறிப்பிட்ட திட்டத்தின்மூலம் 


குறிப்பிட்ட காலயளவில் குழுமம் செய்த ஏதேனும் காரியமோ , செயல்படுத்திய 
ஏதேனும் நடவடிக்கையோ முதன்மை சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு பொருத்த 
மில்லை என்றோ அதிகாரத்தின்கீழ் இல்லை என்ற காரணத்தாலோ பிற காரணங் 
களினாலோ செல்லுபடியற்ற என்றோ அல்லது செல்லுபடியற்றது என்று கருதப்பட 
முடியாததும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் கேள்வி எழுப்ப முடியாததும் ஆகும் . 

8 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1) 2010- ன் கேரள மாநில உயர்கல்வி அதிகார 
குழுமம் (திருத்த) அவசரச்சட்டம் ( 2010 - ன் 46 ) இதன்மூலம் இரத்து செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின் கீழ் செய்த 
ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த அவசரச்சட்டப்படி 
திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ 
மேற்கொண்டதாகவோ கருதப்படவேண்டும் . 


ஆர். எஸ் . கவாய் , 

ஆளுநர் . 


